இந்திய வான்படை 
நினைவார்த்த நாணயம்‌ 


ியிஙம்ஙம்ப 
பயப்பட 


பெ. விஜயகுமார்‌ 
நிறுவனர்‌- தலைவர்‌ 
திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள்‌ சேகரிப்போர்‌ சங்கம்‌ 
14, பிஷப்‌ குளத்‌ தெரு, புத்தூர்‌, 
திருச்சி -17 தமிழ்நாடு 
செல்‌ 9842412247 


நூலின்‌ பெயர்‌ இந்திய வான்படை நினைவார்த்த 
நாணயம்‌ 

தொகுப்பாசிரியர்‌ பெ.விஜயகுமார்‌ 

முதல்பதிப்பு 2020 


வெளியீடு திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள்‌ 
சேகரிப்போர்‌ சங்கம்‌ 
14, பிஷப்‌ குளத்தெரு, புத்தூர்‌, 
திருச்சி-17 தமிழ்நாடு 
செல்‌ 9842412247 


பக்கம்‌ 12 


நாணயங்கள்‌, நாணய குறிப்புகள்‌, முத்திரைகள்‌ தகவல்களை 
நாணயவியல்‌ சேகரிப்பாளர்கள்‌ அறிந்து கொள்ளும்‌ விதமாக 
நினைவார்த்த நாணயங்கள்‌ அச்சிடப்பட்ட நிகழ்வுகள்‌, நபர்கள்‌ 
மதிக்கும்‌ காலத்தின்‌ வரலாற்றைப்‌ பற்றி அறிந்து கொள்ளும்‌ 
விதமாக இந்திய வான்படை நினைவார்த்த நாணயம்‌ 


குறித்து இந்நூலில்‌ எடுத்துரைக்கப்‌ பட்டுள்ளது. 


பெ. விஜயகுமார்‌ 
நிறுவனர்‌- தலைவர்‌ 
திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள்‌ சேகரிப்போர்‌ 
சங்கம்‌ 


இந்திய வான்படை நினைவார்த்த நாணயம்‌ 


இந்திய விமானப்படையின்‌ பிளாட்டினம்‌ ஜூபிலிக்கு 
நினைவார்த்த நாணயம்‌ வெளியிடப்பட்டுள்ளது. அக்டோபர்‌ 8 
இந்திய வான்படை தினம்‌ ஆகும்‌. 


இந்திய விமானப்‌ படை இந்தியப்‌ பாதுகாப்பு படைகளின்‌ ஒரு 
அங்கமாகும்‌. இது இந்தியாவை எதிரிகளின்‌ வான்வழித்‌ 
தாக்குதலில்‌ இருந்து பாதுகாத்தலையும்‌, வான்வழித்‌ 
தாக்குதலை முன்னின்று நடத்துதலையும்‌ குறிக்கோளாகக்‌ 
கொண்டது. 


இந்திய வான்படை 1932ஆம்‌ ஆண்டு அக்டோபர்‌ 8ஆம்‌ நாள்‌, 
இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயரால்‌ உருவாக்கப்பட்டது. 
தற்பொழுது ஒவ்வொரு ஆண்டும்‌ அக்டோபர்‌ 8 ஆம்‌ தேதி 
இந்திய வான்படை நாளாக கொண்டாடப்படுகிறது. 


இந்திய வான்படையின்‌ குறிக்கோள்‌ (ஈ£5௦) எனப்படுவது 
ஆயுதப்படைச்‌ சட்டம்‌ 1947, இந்திய அரசியலமைப்பு மற்றும்‌ 
வான்படைச்‌ சட்டம்‌ 1950' ஆகியவற்றால்‌ உருவாக்கப்பட்டது. 


இந்திய வான்வெளியைப்‌ பாதுகாப்பதும்‌, மோதலின்‌ போது 
வான்வழிப்‌ போரை நடத்துவதும்‌ இதன்‌ முதன்மைப்‌ 
பொறுப்பாகும்‌. 


8 அக்டோபர்‌ 1932 அன்று இந்தியப்‌ பேரரசின்‌ துணை 
விமானப்படையாக அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. 
இரண்டாம்‌ உலகப்‌ போரின்போது அதன்‌ சேவைகளை 
அங்கீகரிப்பதற்காக்‌ 1945 ஆம்‌ ஆண்டில்‌ ராயல்‌ முன்னொட்டு 
சேர்க்கப்பட்டது. 


1947 இல்‌ இந்தியா ஜக்கிய இராச்சியத்திலிருந்து சுதந்திரம்‌ 
அடைந்த பிறகு, ராயல்‌ இந்தியன்‌ விமானப்படை இந்திய 
ஒன்றியத்திற்கு சேவை செய்தது, 1950 ல்‌ இந்தியா குடியரசாக 
மாறும்போது கைவிடப்பட்டது. 


சுதந்திரம்‌ பெற்றதிலிருந்து, ஐ.ஏ.எ.ஃப்‌ அண்டை நாடான 
பாகிஸ்தானுடன்‌ நான்கு போர்களிலும்‌, ஒன்று சீன மக்கள்‌ 
குடியரசிலும்‌ ஈடுபட்டுள்ளது. 


ஆபரேஷன்‌ விஜய்‌ - கோவாவின்‌ படையெடுப்பு, ஆபரேஷன்‌ 
மேக்தூட்‌, ஆபரேஷன்‌ கற்றாழை மற்றும்‌ ஆபரேஷன்‌ பூமலை 
ஆகியவை ஐ.ஏ.எ.ப்‌ மேற்கொண்ட பிற முக்கிய 
நடவடிக்கைகளில்‌ அடங்கும்‌. மோதல்களைத்‌ தவிர, ஐ.ஏ.எஃப்‌ 
ஜக்கிய நாடுகளின்‌ அமைதி காக்கும்‌ பணிகளில்‌ தீவிரமாக 
பங்கேற்றுள்ளது. 


இந்திய ஜனாதிபதி &ஈ தளபதியாக பணியாற்றுகிறார்‌. 
விமானப்படைத்‌ தலைவர்‌, ஏர்‌ சீஃப்‌ மார்ஷல்‌ (ஏசிஎம்‌) நான்கு 
நட்சத்திர தளபதி மற்றும்‌ விமானப்படைக்கு 
கட்டளையிடுகிறார்‌. 


&ஈ இல்‌ எந்த நேரத்திலும்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட சேவை 014 
இல்லை. 


ஏறக்குறைய 170,000 பணியாளர்கள்‌ மற்றும்‌ 1,600* 
விமானங்களின்‌ வலிமையுடன்‌, இந்திய விமானப்படை 
அமெரிக்காவின்‌ விமானப்படை, ரஷ்ய விமானப்படை மற்றும்‌ 
சீனாவின்‌ மக்கள்‌ விடுதலை இராணுவ விமானப்படைக்கு 
அடுத்தபடியாக உலகின்‌ நான்காவது பெரிய 
விமானப்படையாகும்‌. 


சமீபத்திய ஆண்டுகளில்‌, ।(&₹ தனது வயதான சோவியத்‌ கால 
போர்‌ விமானங்களை மாற்றுவதற்கான ஒரு லட்சிய 
விரிவாக்கம்‌ மற்றும்‌ நவீனமயமாக்கல்‌ திட்டத்தை 
மேற்கொண்டுள்ளது. 


2007 ஆம்‌ ஆண்டில்‌ நினைவார்த்த நாணயம்‌ இந்திய 
விமானப்படையின்‌ பிளாட்டினம்‌ ஜூபிலி அன்று 
வெளியிடப்பட்டது. 
பெராட்டிக்‌ ஸ்டெயின்லெஸ்‌ ஸ்டீல்‌ உலோகத்தில்‌ 5.62 கிராம்‌ 
எடையில்‌ 27௱௱ வட்ட வடிவில்‌ நாணயம்‌ வெளியிடப்பட்டது 
குறிப்பிடத்தக்கது. 


திருச்சிராபப்ள்ளி பணத்தாள்கள்‌ சேகரிப்போர்‌ சங்க வெளியீடுகள்‌ 


1 
2 
3 
4. 
5, 
6 
/ 
8 
9 


10. 
11. 


ப்‌ தமிழ்‌ நூல்கள்‌ 
பயணச்சீட்டு சேகரிப்புக்கலை 
குடியரசு இந்திய நாணயங்களில்‌ அக்கச்சாலை குறியீடுகள்‌ 
ராஜராஜன்‌ பெயர்‌ பொறிக்கப்பட்ட தமிழ்‌ கிரந்த எழுத்து நாணயம்‌ 
இந்தோனேசிய பணத்தாளில்‌ விநாயகர்‌ 

காசுகளில்‌ கணபதி 

புதுக்கோட்டை சமஸ்தான அம்மன்‌ காசு 

நூற்றாண்டு கண்ட ஒரு ரூபாய்க்கு சிறப்பு அஞ்சல்‌ உறை 
உலகின்‌ முதல்‌ பாலிமர்‌ பணத்தாள்‌ 


. இந்திய ரூபாயின்‌ அடையாளக்‌ குறியீடு 


கடலில்‌ உருவான குட்டிநாடூ 

பிளாஸ்டிக்‌ நாணயங்களை அறிமுகப்படுத்திய டிரான்ஸ்னிஸ்ட்ரியா நாடூ 
ரோமுலஸ்‌ லெமுஸ்‌ சகோதரர்களுக்கு பாலூட்டும்‌ ஓநாய்‌ படமுள்ள பணத்தாள்‌ 
கின்னஸ்‌ உலக சாதனை புத்தகத்தில்‌ இடம்‌ பெற்ற மலேசிய பணத்தாள்‌ 
நடுகல்‌ 

தண்டியாத்திரை நினைவார்த்த நாணயம்‌ 

இந்திராகாந்தி நினைவார்த்த நாணயம்‌ 

பேரறிஞர்‌ அண்ணாதுரை நினைவார்த்த நாணயம்‌ 

அறிவியல்‌ மேதை ஆல்பர்ட்‌ ஜன்ஸ்டீன்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

டாக்டர்‌ ராஜேந்திரபிரசாத்‌ நினைவாரத்த நாணயம 

மகாத்மா காந்தி நினைவார்த்த நாணயம்‌ 


. கார்ல்‌ மார்க்சு நினைவரர்த்த நாணயம்‌ 


சர்தார்‌ வல்லபாய்‌ படேல்‌ நினைவார்த்த நாணயம்‌ 


. சாஹீது பகத்சிங்‌ நினைவாரத்த்‌ நாணயம்‌ 


கர்மவீரர்‌ காமராசர்‌ நினைவார்த்த நாணயம்‌ 


. சத்ரபதி சிவாஜி நினைவார்த்த நாணயம்‌ 


அல்போன்சா நினைவார்த்த நாணயம்‌ 
ஹோமி பாபா நினைவாரத்த நாணயம்‌ 


. இரவீந்திரநாத்‌ தாகூர்‌ நினைவார்த்த நாணயம்‌ 


பிரகதீஷ்வரர்‌ திருக்கோவில்‌ நினைவார்த்த நாணயம்‌ 
ஜவகர்லால்‌ நேரு நினைவார்த்த நாணயம்‌ 


. நேதாஜி சுபாஷ்சந்திரபோஷ்‌ நினைவார்த்த நாணயம்‌ 
. உலக நாடூகள்‌ பட்டியல்‌ 
. வெள்ளையனே வெளியேறு பொன்விழா நினைவார்த்த நாணயம்‌ 


65. 


சுப்ரமணியம்‌ நினைவார்த்த நாணயம்‌ 
இந்திய பாராளுமன்றம்‌ நினைவார்த்த நாணயம்‌ 
லோகமான்ய பாலகங்காதர திலகர்‌ நினைவார்த்த நாணயம்‌ 


கதர்‌ மற்றும்‌ கிராம தொழில்கள்‌ ஆணையம்‌ நினைவார்த்த நாணயம்‌ 


. ஜெகத்குரு ஸ்ரீநாராயன்‌ குருதேவ்‌ நினைவார்த்த நாணயம்‌ 


இந்திய அஞ்சல்துறை நினைவார்த்த நாணயம்‌ 
சிற்றறைச்‌ சறை போர்ட்பிளேர்‌ நினைவார்த்த நாணயம்‌ 


. சியாமா பிரசாத்‌ முகர்ஜி நினைவார்த்த நாணயம்‌ 
. தேசபந்து சித்தரஞ்சன்‌ தாஸ்‌ நினைவார்த்த நாணயம்‌ 
. சர்வதேச குடும்ப ஆண்டு நினைவார்த்த நாணயம்‌ 


ஜிப்ரால்டர்‌ குரங்கு நினைவார்த்த நாணயம்‌ 


. ராமநாதபுரம்‌ சேதுபதி காசுகள்‌ நினைவார்த்த நாணயம்‌ 
. குக்தீவு பணத்தாளில்‌ இனாவும்‌ சுறாவும்‌ 

. பஹ்ரைன்‌ முத்து நினைவார்த்த நாணயம்‌ 

ரெனே டெஸ்டார்ட்ஸ்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

. ராமர்‌, லெட்சுமணன்‌ உருவம்‌ பொறித்த நாணயம்‌ 


தஞ்சை நாயக்கர்களின்‌ நாணயம்‌ 


. பகவான்‌ மகாவீர்‌ நினைவார்த்த நாணயம்‌ 


சுவாமி விவேகானந்தர்‌ நினைவார்த்த நாணயம்‌ 


. இந்திய பணத்தாளில்‌ இடம்‌ பெற்ற வரலாற்று சிறப்புமிக்கஇந்திய பாராளுமன்றம்‌ 


இந்திய பணத்தாளில்‌ இடம்‌ பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க தஞ்சை பிரகதீஸ்வரர்‌ 
ஆலயம்‌ 

அமெரிக்க ஜனாதிபதி நினைவார்த்த நாணயங்கள்‌ 

இந்திய பணத்தாளில்‌ வரலாற்று சிறப்புமிக்க செவ்வாய்‌ சுற்றுகலன்‌ மங்கல்யான்‌ 
விண்கலம 

இந்திய பணத்தாளில்‌ வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டை 


. இந்திய பணத்தாளில்‌ வரலாற்று சிறப்புமிக்க ஆர்யபட்டா செயற்கைக்கோள்‌ 


இந்திய பணத்தாளில்‌ வரலாற்று சிறப்புமிக்க ஹிராகுட்‌ அணை 
எட்டாவது உலகத்தமிழ்மாநாடூ திருவள்ளுவர்‌ நினைவார்த்த நாணயம்‌ 


. டாக்டர்‌ அம்பேத்கர்‌ நினைவார்த்த நாணயம்‌ 
. ஜாலியன்‌ வாலாபாக்‌ படுகொலை நினைவார்த்த நாணயம்‌ 


. ஆபிரகாம்‌ லிங்கன்‌ நினைவார்த்த நாணயம்‌ 


எண்ணெய்‌ மற்றும்‌ இயற்கை எரிவாயு கழகம்‌ (ஓ.என்‌.ஜி.சி.) பொன்விழா ஆண்டு 
நினைவார்த்த நாணயம்‌ 
இந்திய பணத்தாளில்‌ இடம்‌ பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கோனார்க்‌ சூரியக்கோவில்‌ 


இந்திய பணத்தாளில்‌ இடம்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஹம்பியின்‌ கல்தேர்‌ 


. இந்திய பணத்தாளில்‌ இடம்‌ பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சன்ஜங்கா மலை 
. இந்திய பணத்தாளில்‌ இடம்‌ பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க சாஞ்சி ஸ்தூபி 


சீன மூங்கில்‌ பணம்‌ (அ) நாணயங்கள்‌ (டோக்கன்‌) 
கொண்டை ஊசி வடிவிலான லாரின்‌ நாணயங்கள்‌ 


. இந்திய பணத்தாளில்‌ வரலாற்று சிறப்புமிக்க தண்டி யாத்திரை 
. சுங்க கால காசுகளில்‌ இடம்‌ பெற்றிருக்கும்‌ குறியீடுகள்‌ 
. சார்லஸ்‌ டார்வின்‌ நினைவார்த்த நாணயம்‌ 


இந்திய்‌ நினைவார்த்த நாணயங்கள்‌ 


. இந்தியாவின்‌ நொய்டா நாணய சாலை 
. நட்சத்திரக்‌ குறியுடன்‌ பணத்தாள்‌ 


சதாம்‌ உசேன்‌ நினைவார்த்த நாணயம்‌ 


. சகாந்தர்‌ சா நாணயங்கள்‌ 


பரூக்சியார்‌ நாணயம்‌ 


பகதுர்‌ சா நாணயம்‌ 


. ஒளரங்கசீப்‌ நாணயம்‌ 


ஷஹாபுதீன்‌ முகம்மது ஷாஜஹான்‌ நாணயங்கள்‌ 


. நூருத்தீன்‌ சலீம்‌ ஜஹாங்கீர்‌ நாணயங்கள்‌ 


சலாலூத்தீன்‌ முகமது அக்பர்‌ நாணயங்கள்‌ 
நூர்ஜஹான்‌ பெயர்‌ பொறித்த நாணயம்‌ 
பாமினி சுல்தானகம்‌ 

இந்தோனேசியா பணத்தாளில்‌ விநாயகர்‌ 


. $100,000,000.000,000 உலகின்‌ அதிக அலகுகளைக்‌ கொண்ட பணத்தாள 


உலகின்‌ முதல்‌ பிளாஸ்டிக்‌ நாணயம்‌ 
ஸ்கிரிபோபிலி 


. பிலுமெனி த்‌ 
. இந்திய வான்படை நினைவார்த்த நாணயம்‌ 


திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள்‌ சேகரிப்போர்‌ 


16. 


ப 


வெளியீடுகள்‌ 
ஆங்கில நூல்கள்‌ 
[51௫ ரா 6 ரா206 0710 பா ௦7 5௦௭ கரி 
1௦875 - மெரி ௦ று 
ஒரு ௦4 18 ௮0 50௮1 ர 6வாா0(6 ௦7 000 1818105 
| 80) ௦7 144/4 ஈ 846 ஈ௦65 ௦7 0பரர68 
14ல்‌ ॥ர பலார்‌௦ப5 1௦5 
ஒ/ர௭ரபா6 ௦4 012465 ர ௦௦415 
ட16௦110016 14௦ஷ்‌- 4௨ ராாலு 
809 ௱ஷ ௦7 100051051௮ (1௦ - ஐ50 ௦௦பாம்ரு) 
0851 ௮0 0ா8581 
80௪ ௱௦வு ௦4 ₹ப5918 225௫ ௮ா0 ௦5௨ 
லூர்‌ டலா ச்ர்௦்‌ ௦௦45 
சீஷாராலா0௮௮ ஆாம்௦5 ரா மல்லா ஞு 
1/௮௦ப 1௦௦்யாா 6௦ ௦7 சாப 
48081656 80௪ ௱௦வு 0251 & றாஉ58ார்‌ 
பல05 10 16 ௮18 [86 ர 60165 ௦7 ௦௦0 
ஒரூ நாம்‌ [உழ ஈ 32% ௦ டாடா 1௦0183 
405165 1 பாம்‌ ॥ஈ [“ர15 66 ௦16 


1000 *பழ665 ௦௦475 ௦7 101௮ 


சங்க 


18. 


19. 


20. 


21. 


22. 


23. 


24. 


225. 


26. 


24 கி 


28. 


பிளா 5 ௦4 இஸ்லா 

05 ௦41/9 வண்‌௦ 10 வலு (௨ ஊாறா்6 
ரொல்ாவ! (ரங்கா ௦௦0/65 ௦80௭ றவு 
11910நு ஈவு 1௦465 ௦4 ஈ014 

லோ வ 6 பாரா ௦௦ ஈ ஈறு 
05 ௦7 ௩85 ௩௮/8 ரோ௦8 16 01227 
ஒவ 00147 ஈ௦16 ௦4 “ம 

ர்க ஈப/65 வி்‌ ௮1௦ மோனோ றல 
பூ5,& 65/6 ர 0௦14 ளோ 

பொடு 1௦65 07 1௨ ௩௦110 5060 நே நார்‌251 


11910௫ ஈவு 12 


ரஈப்ிஙமாயப 
பப்ப பெ 


திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள்‌ சேகரிப்போர்‌ சங்கம்‌ வங்கிப்‌ 
பணத்தாள்களை சேகரிப்புக்‌ கலையாக கொண்டுள்ளது. சேகரித்த 
பணத்தாள்களைக்‌ கொண்டு அந்நாட்டின்‌ வரலாறு, கலை, கலாச்சாரம்‌, 
பண்பாடு, பொருளாதாரத்தை பள்ளி கல்லூரி மாணவ, 
மாணவிகளுக்கு எடுத்துரைக்கும்‌ அமைப்பாகும்‌ . 


பிரதி மாதம்‌ இரண்டாம்‌ ஞாயிறு மாதாந்திர நிகழ்வில்‌ உலக 
நாடுகளில்‌ வெளியிட்டுள்ள பணத்தாள்கள்‌, நாணயங்களை 
ஒவ்வொரு தலைப்பில்‌ காட்சிப்படுத்தி வரலாற்று ஆய்வாளர்கள்‌, 
சேகரிப்பாளர்கள்‌ எடுத்துரைத்து வருகிறார்கள்‌ . மேலும்‌ வரலாறு 
கூறும்‌ சேகரிப்புக்‌ கலை நூல்களை பொது அறிவை வளர்க்கும்‌ 
விதமாக தொடர்ந்து வெளியிட்டூ வருகிறது. மூத்த சேகரிப்பு 
கலைஞர்களை கெளரவிப்பது , 


சேகரிப்பு பொருட்களை காட்சிப்படுத்தி பொழுது போக்குடன்‌ பொது 
அறிவினை எடுத்துரைப்பவர்களை ஊக்கப்படுத்துவது, சேகரிப்பில்‌ 
ஈடுபடும்‌ பள்ளி ,கல்லூரி மாணவ, மாணவிகளுக்கு வினாடி ,வினா 
போட்டி நடத்தி பரிசுகளும்‌ பாராட்டூ சான்றிதழும்‌ வழங்கி வருகிறது. 


திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள்‌ சேகரிப்போர்‌ சங்கம்‌ சார்பில்‌ 
நூற்றாண்டு கண்ட ஒரு ரூபாய்க்கு இந்திய அஞ்சல்‌ துறை 
திருச்சிராப்பள்ளி மத்திய மண்டலம்‌ மூலம்‌ நூற்றாண்டு கண்ட ஒரு 
ரூபாய்க்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு ரூபாய்‌ 
பணத்தாளினை சிறப்பு அஞ்சல்‌ உறையில்‌ வைத்து 
வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது 


$ 100,000,000,000,000 
உலகின்‌ அதிக அலகுகளைக்‌ 
கொண்ட பணத்தாள்‌ ' 


ஒதி 


3 ஆ 
லட 139054 


பிய ப்பம்‌ 
ரம்ய 8027 


பெ. விஜயகுமார்‌ 
நிறுவனர்‌. தலைவர்‌ 
திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள்‌ சேகரிப்போர்‌ சங்கம்‌ 
14, பிஷப்‌ குளத்‌ தெரு, புத்தூர்‌, 
திருச்சி-17 தமிழ்நாடு 
செல்‌ 9842412247- 


நூலின்‌ பெயர்‌ 


தொகுப்பாசிரியர்‌ 
முதல்பதிப்பு 
வெளியீடு 


பக்கம்‌ 


$ 100,000,000,000,000 
உலகின்‌ அதிக அலகுகளைக்‌ கொண்ட 
பணத்தாள்‌ 

பெ.விஜயகுமார்‌ 

2020 

திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள்‌ 
சேகரிப்போர்‌ சங்கம்‌ 

14, பிஷப்‌ குளத்தெரு, புத்தூர்‌, 

திருச்சி-17 தமிழ்நாடு 

செல்‌ 9842412247 


12 


நாணயங்கள்‌, ணட குறிப்புகள்‌, முத்திரைகள்‌. தகவல்களை 
நாணயவியல்‌ சேகரிப்பாளர்கள்‌ அறிந்து கொள்ளும்‌ விதமாக 
நினைவார்த்த நாணயங்கள்‌ அச்சிடப்பட்ட . நிகழ்வுகள்‌, நபர்கள்‌ 
மதிக்கும்‌ காலத்தின்‌ வரலாற்றைப்‌. பற்றி அறிந்து கொள்ளும்‌ 
விதமாக $100,000,000,000,000 உலகின்‌ அதிக 
அலகுகளைக்‌ கொண்ட பணத்தாள்‌. குறித்து . இந்நூலில்‌ 


எடுத்துரைக்கப்‌ பட்டுள்ளது. 


பெ. விஜயகுமார்‌ 


நிறுவனர்‌- தலைவர்‌ 
திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள்‌ சேகரிப்போர்‌ சங்கம்‌ 


5 100,000,000,000,000 
உலகின்‌ அதிக அலகுகளைக்‌ 
கொண்ட பணத்தாள்‌ 

ஜிம்பாவே நாடே அதிக அலகுகள்‌ கொண்ட பணத்தாளை 
அச்சிட்டு உள்ளது. 
உலக நாடுகளின்‌ காகிதப்‌ பணம்‌, பாலிமர்‌ பணத்தை சேகரித்து 
ஆய்வு செய்து அதன்‌ வரலாறு, கலை. கலாசாரம்‌, விஞ்ஞானம்‌, 
பொருளாதாரத்தை எடுத்துரைப்பது நோட்டோபிலி ஆகும்‌ 
லத்தீன்‌ வார்த்தையான நோட்டோ என்பது காகித பணத்தையும்‌ 
பிலி - என்பது கிரேக்க வார்த்தையில்‌ . காதல்‌ என்றும்‌ 
பொருள்படுகிறது. காகித பணத்தின்‌ மீது காதல்‌ என 
பொருள்படும்‌ வங்கிப்‌ பணத்தாளை சேகரிப்பது உலகளாவிய 
ஒரு பொழுது போக்காக உள்ளது. அவ்வகையில்‌ பணத்‌ 
தாள்களை சேகரிக்கக்‌ கூடியவர்களை நோட்டபிலிஸ்ட்‌ என்று 
அழைப்பர்‌. 
உலக அளவில்‌ ஜிம்பாவே நாடே அதிக அலகுகள்‌ கொண்ட 
பணத்தாளை அச்சிட்டு உள்ளது. 
உலகில்‌ 15 அலகுகளில்‌ 14 பூஜ்ஜியங்களுடன்‌ 


7$ 100,000.000,000,000 


100 ட்ரில்லியன்‌ டாலர்‌ என மிக அதிக மதிப்பில்‌ பணத்தாளை 
வெளிப்படையாக அச்சிட்டது ஜிம்பாவே நாடாகும்‌. 

ஜிம்பாப்வே நாட்டினை தெற்கு ரொடிசியா என அழைப்பர்‌ 
வெள்ளை. சிறுபான்மை அரசிடமிருந்து போராடி விடுதலை 
பெற்ற நாடாகும்‌. விடூுதலைபெற்ற ஜிம்பாப்வே. முதல்‌ அதிபர்‌ 
கேனான்‌ பனானா ஆவார்‌. இதன்‌ தலைநகர்‌ ஹராரே. ஆகும்‌. 
ஜிம்பாவே நாட்டில்‌ செவா.சிப்பார்வே, ஆங்கிலம்‌ உள்ளிட்ட 
மொழிகளை பேசுகிறார்கள்‌. 

இங்கு: கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுபவர்கள்‌ 
பெரும்பாலானோர்‌ உள்ளனர்‌. 

உயர்‌ பணவீக்கம்‌ காரணமாக ஜிம்பாவே 2009 இல்‌ தனது சொந்த 
நாணயத்தை பணமாக்குதல்‌ செய்தது. 

நாட்டின்‌ மத்திய வங்கி 1 டிரில்லியன்‌, 10 டிரில்லியன்‌ மற்றும்‌ 
100 டிரில்லியன்‌ டாலர்‌: பணத்‌ தாள்களை வெளியிட்டது. 
ஜிம்பாப்வே அதிகப்படியான பணவீக்கத்திலிருந்து -2.3% 
பணவாட்டத்திற்கு மீண்டது 

(சி.என்‌.என்‌)அமெரிக்க டாலர்‌, தென்னாப்பிரிக்க ரேண்ட்‌, 


பிரிட்டிஷ்‌ பவுண்டு. இந்திய ரூபாய்‌. ஜப்பானிய யென்‌ மற்றும்‌ 


சீன யுவான்‌ பொதுவானதை ஜிம்பாப்வே பயன்படுத்தப்படக்‌ 
கூடும்‌. 

நாணயங்கள்‌ ஹைப்பர்‌ இன்‌ஃப்ளேஷனானது நாட்டின்‌ 
பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வாக 200௦ ஆம்‌ ஆண்டிலிருந்து. 
ஜிம்பாப்வே அதன்‌ சொந்த நாணயங்களைப்‌ பயன்படுத்துகிறது. 
இது : 5,000 சதவிகிதத்திற்கும்‌ அதிகமான பணவீக்கத்திற்குப்‌ 
பிறகு கைவிடப்பட்டது, இது அடிப்படையில்‌ பயனற்றது. 

பல நாணயங்களைப்‌ பயன்படுத்தும்‌ இந்த முறை -2.3% 
பணவாட்ட விகிதத்திற்கு  வழிவகுத்ததாக ஜிம்பாபவேயின்‌ 
வங்கி ஆளுநர்‌ தெரிவித்தார்‌. 

"நாங்கள்‌ உறுதிப்படுத்த பல நாணய முறைக்கு மாறினோம்‌. 
பணஷீக்கம்‌ 0% ஆக குறைந்தது. அது மாயமானது" என்று 
ஜிம்பாப்வே ரிசர்வ்‌ வங்கி ஆளுநர்‌ ஜான்‌ மங்குத்யா கூறினார்‌. 

$ 1,000,000,000.000 

(ஒரு டிரில்லியன்‌) 

$ 10,000,000,000,000 

(பத்து டிரில்லியன்‌) 

2 $ 100,000.000,000,000 

(100 டிரில்லியன்‌) 


உள்ளிட்ட மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பில்‌ ஜிம்பாப்வே நாட்டில்‌ 
பணத்தாள்கள்‌ கையாளப்பட்டன. , 

2009 ஆம்‌ ஆண்டில்‌ பணவீக்கம்‌ 230,000,000 சதவீதத்தை 
எட்டியபோது. நாட்டின்‌ ரிசர்வ்‌ வங்கி - வானத்தில்‌ உயர்ந்த 
்‌ பணவீக்கத்தைக்‌ கொண்டிருக்க இயலாமையால்‌ அமெரிக்க 
டாலரை அதிகாரப்பூர்வ நாணயமாக அறிவித்தது. 
அதிகப்படியான பணவீக்கம்‌ முதல்‌ 33% பணவாட்டம்‌ வரை, 
மங்குத்யா கடினமான ஆண்டுகளை தெளிவாக நினைவில்‌ 
கொள்கிறார்‌. "இது மிகவும்‌ அதிர்ச்சிகரமானதாக இருந்தது." 
என்று ஒப்புக்கொண்டார்‌. 

"அந்‌ நேரத்தில்‌ பொருளாதாரம்‌ எதிர்கொள்ளும்‌ அசுரனை 
எதிர்த்துப்‌ போராடுவதற்கான கருவிகள்‌ அவர்களிடம்‌ இல்லை." 
நாடு பணத்தை அச்சிட வேண்டியிருந்தது. விலைகள்‌ 
நிமிடத்திற்கு நிமிடம்‌ மாறும்‌, இதனால்‌ ஏற்ற இறக்கங்களை 
சுற்றி மன அழுத்தம்‌ சுழலும்‌, இது உயர்‌ பணவீக்கத்தின்‌ 
பேரழிவு விளைவுகளில்‌ ஒன்றாகும்‌. 

அமெரிக்க டாலர்‌ தற்போது . ஜிம்பாப்வேயில்‌ விருப்பமான 


நாணயமாக உள்ளது. ஆனால்‌ 


ஜிம்பாப்வே நாட்டின்‌ 2 $ 100,000,000,000.000 டாலர்‌ மதிப்பு 
சுமார்‌ ரூ 400 மட்டுமே ஆகும்‌. 

இது சமூக வலைத்தளங்களில்‌ ஒரு புதுமையான பொருளாக 
ஆச்சரியப்படும்‌ பொருளாக பொது மக்களால்‌ 
பார்க்கப்படுகிறது. ராஜ்ஜியங்கள்‌ பூஜ்ஜியங்களானால்‌ என்ன 
நிலை ஏற்படும்‌ என்பதற்கு இது. ஒரு உதாரணம்‌. என 


பொதுமக்களால்‌ பார்க்கப்பட்டது. 


மிகை பணவீக்கத்தால்‌ விழ்ந்த பணத்தாள்‌ என்றாலும்‌ உலக 
அளவில்‌ அதிக மதிப்பில்‌ அச்சிட்ட பணத்தாள்‌ ஆக 
ஜிம்பாப்வே பணத்தாள்‌ விளங்குகிறது. இதனை 
திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள்‌ சேகரிப்போர்‌ சங்கம்‌ 
நிறுவனர்‌- தலைவர்‌, பெ. விஜயகுமார்‌ சேகரித்து 
அந்நாட்டின்‌ வரலாறு கலை. கலாச்சாரம்‌, விஞ்ஞானம்‌, 
பொருளாதாரத்தினை பொதுமக்களுக்கும்‌. மாணவ. 


மாணவிகளுக்கும்‌ எடுத்துரைத்து வருகின்றனர்‌. 


திருச்சிராபப்ள்ளி பணத்தாள்கள்‌ சேகரிப்போர்‌ சங்க வெளியீடுகள்‌ 
்‌ தமிழ்‌ நூல்கள்‌ 

. பயணச்சீட்டு சேகரிப்புக்கலை 

. குடியரசு இந்திய நாணயங்களில்‌ அக்கச்சாலை குறியீடுகள்‌ 

, ராஜராஜன்‌ பெயர்‌ பொறிக்கப்பட்ட தமிழ்‌. கிரந்த எழுத்து நாணயம்‌ 

இந்தோனேசிய பணத்தாளில்‌ விநாயகர்‌ 

காசுகளில்‌ கணபதி 

புதுக்கோட்டை சமஸ்தான அம்மன்‌ காசு 

நூற்றாண்டு கண்ட ஒரு ரூபாய்க்கு சிறப்பு அஞ்சல்‌ உறை 

உலகின்‌ முதல்‌ பாலிமர்‌ பணத்தாள்‌ 

இந்திய ரூபாயின்‌ அடையாளக்‌ குறியீடு 

10. கடலில்‌ உருவான குட்டிநாடூ 

11. பிளாஸ்டிக்‌ நாணயங்களை அறிமுகப்படுத்திய டிரான்ஸ்னிஸ்ட்ரியா நாடு 

12. ரோமுலஸ்‌ லெமுஸ்‌ சகோதரர்களுக்கு: பாலூட்டும்‌ ஓநாய்‌ படமுள்ள _பணத்தாள்‌ 

13. கின்னஸ்‌ உலக சாதனை புத்தகத்தில்‌ இடம்‌ பெற்ற மலேசிய பணத்தாள்‌ 

14. நடுகல்‌ 

15. தண்டியாத்திரை நினைவார்த்த நாணயம்‌ 

16. இந்திராகாந்தி நினைவார்த்த. நாணயம்‌ 

17. பேரறிஞர்‌ அண்ணாதுரை நினைவார்த்த நாணயம்‌ 

18. அறிவியல்‌ மேதை ஆல்பர்ட்‌ ஐன்ஸ்டீன்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

19. டாக்டர்‌ ராஜேந்திரபிரசாத்‌ நினைவார்த்த நாணயம 

20. மகாத்மா காந்தி நினைவார்த்த நாணயம்‌ 

21.கார்ல்‌ மார்க்சு நினைவரர்த்த நாணயம்‌ 

22. சர்தார்‌. வல்லபாய்‌ படேல்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

23. சாஹீது பகத்சிங்‌ நினைவாரத்த்‌ நாணயம்‌ 

24. கர்மவீரர்‌ காமராசர்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

25. சத்ரபதி சிவாஜி நினைவார்த்த நாணயம்‌ 

26. அல்போன்சா நினைவார்த்த நாணயம்‌ 

27. ஹோமி பாபா நினைவார்த்த நாணயம்‌ 

28. இரவீந்திரநாத்‌ தாகூர்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

29. பிரகதீஷ்வரர்‌ திருக்கோவில்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

30. ஜவகர்லால்‌ நேரு நினைவார்த்த நாணயம்‌ 

31. நேதாஜி சுபாஷ்சந்திரபோஷ்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

32. உலக நாடூகள்‌ பட்டியல்‌ 

33. வெள்ளையனே வெளியேறு பொன்விழா நினைவார்த்த நாணயம்‌ 

34. சுப்ரமணியம்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

35. இந்திய பாராளுமன்றம்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

36. லோகமான்ய பாலகங்காதர திலகர்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

37. கதர்‌ மற்றும்‌ கிராம தொழில்கள்‌ ஆணையம்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

38. ஜெகத்குரு ஸ்ரீநாராயன்‌ குருதேவ்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

39. இந்திய அஞ்சல்துறை நினைவார்த்த நாணயம்‌ 

40. சிற்றறைச்‌ சறை போர்ட்பிளேர்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

41. சியாமா பிரசாத்‌ முகர்ஜி நினைவார்த்த நாணயம்‌ 

42. தேசபந்து சித்தரஞ்சன்‌ தாஸ்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

43. சர்வதேச குடும்ப ஆண்டு நினைவார்த்த நாணயம்‌ 

44. ஜிப்ரால்டர்‌ குரங்கு நினைவார்த்த நாணயம்‌ 

45. ராமநாதபுரம்‌ சேதுபதி காசுகள்‌ நினைவார்த்த நாணயம்‌ 


ஜவ துமு ஆ ம. .ஐ 


46. சூத்தீவு பணத்தாளில்‌ இனாவும்‌ சுறாவும்‌ 

47. பஹ்ரைன்‌ முத்து நினைவார்த்த நாணயம்‌ 

48, ரெனே டெஸ்டார்ட்ஸ்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

49. ராமர்‌, லெட்சுமணன்‌ உருவம்‌ பொறித்த நாணயம்‌ 

50. தஞ்சை நாயக்கர்களின்‌ நாணயம்‌ 

51.பகவான்‌ மகாவீர்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

52. சுவாமி விவேகானந்தர்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

53. இந்திய பணத்தாளில்‌ இடம்‌ பெற்ற வரலாற்று சிறப்புமிக்கஇந்திய பாராளுமன்றம்‌ 

54, இந்திய பணத்தாளில்‌ இடம்‌ பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க தஞ்சை 
பிரகதீஸ்வரர்‌ ஆலயம்‌ ்‌ 

55. அமெரிக்க ஜனாதிபதி நினைவார்த்த நாணயங்கள்‌ 

56. இந்திய பணத்தாளில்‌ வரலாற்று சிறப்புமிக்க செவ்வாய்‌ சுற்றுகலன்‌ மங்கல்யான்‌ 
விண்கலம்‌ 

57. இந்திய பணத்தாளில்‌ வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டை 

58. இந்திய பணத்தாளில்‌ வரலாற்று சிறப்புமிக்க ஆர்யபட்டா செயற்கைக்கோள்‌ 

59. இந்திய பணத்தாளில்‌ வரலாற்று சிறப்புமிக்க ஹிராகுட்‌ அணை 

60. எட்டாவது உலகத்தமிழ்மாநாடூ திருவள்ளுவர்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

61. டாக்டர்‌ அம்பேத்கர்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

62. ஜாலியன்‌ வாலாபாக்‌ படுகொலை நினைவார்த்த நாணயம்‌ 

63. ஆபிரகாம்‌ லிங்கன்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

64, எண்ணெய்‌ மற்றும்‌ இயற்கை எரிவாயு கழகம்‌ (ஓ.என்‌.ஜி.சி.) பொன்விழா ஆண்டு 
நினைவார்த்த நாணயம்‌ 

65.இந்திய பணத்தாளில்‌ இடம்‌ பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கோனார்க்‌ 
சூரியக்கோவில்‌ 

66. இந்திய பணத்தாளில்‌ இடம்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஹம்பியின்‌ கல்தேர்‌ 

67. இந்திய பணத்தாளில்‌ இடம்‌ பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சன்‌ஜங்கா . மலை 

68. இந்திய பணத்தாளில்‌ இடம்‌ பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க சத்சி ஸ்தூபி 

69. சீன மூங்கில்‌ பணம்‌ (௮) நாணயங்கள்‌ (டோக்கன்‌) 

70. கொண்டை ஊசி வடிவிலான லாரின்‌ நாணயங்கள்‌ 

71. இந்திய பணத்தாளில்‌ வரலாற்று சிறப்புமிக்க தண்டி யாத்திரை 

72.சுங்க கால காசுகளில்‌ இடம்‌. பெற்றிருக்கும்‌ குறியீடுகள்‌ 

73. சார்லஸ்‌ டார்வின்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

74. இந்திய நினைவார்த்த நாணயங்கள்‌ 

75. இந்தியாவின்‌ நொய்டா நாணய சாலை 

76. நட்சத்திரக்‌ குறியுடன்‌ பணத்தாள்‌ 

77. சதாம்‌ உசேன்‌ நினைவார்த்த நாணயம்‌ 

78. சகாந்தர்‌ சா நாணயங்கள்‌ 

79. பரூக்சியார்‌ நாணயம்‌ 

80. பகதுர்‌ சா நாணயம்‌ 

81. ஒளரங்கசீப்‌ நாணயம்‌ 

82. ஷஹாபுதீன்‌ முகம்மது ஷாஜஹான்‌ நாணயங்கள்‌ 

83. நூரூத்தீன்‌ சலீம்‌ ஜஹாங்கீர்‌ நாணயங்கள்‌ 

84, சலாலூத்தீன்‌ முகமது அக்பர்‌ நாணயங்கள்‌ 

85. நூர்ஜஹான்‌ பெயர்‌ பொறித்த நாணயம்‌ 

86. பாமினி சுல்தானகம்‌ 

87. இந்தோனேசியா பணத்தாளில்‌ விநாயகர்‌ 

88.$ 100,000,000,000,000 உலகின்‌ அதிக அலகுகளைக்‌. கொண்ட பணத்தாள்‌ 


திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள்‌ சேகரிப்போர்‌ சங்க 


604 ளு டைத ம 4 


வெளியீடுகள்‌ 

ஆங்கில நூல்கள்‌ 
ரகு ர 6 206 ௦04 10பாோ ௦7 5௦பர கரிர0௮ 
1975 - ம்‌ ர௦ாா ௦ ராாலு 
5100 ௦1 க ௮ா0 87% 6௮/௦6 ௦7 0௦0% /8/2005 
அர்‌ ௦7 1/418(॥ 8௮6 10165 07 0ப10௨௮ 
லு 18 ஙலர்‌௦ப5 1௦5 
ஒராலரபா6 ௦4 ௦ஸா465 11 ௦௦5 
16௦110016 14௦ஷ- 4௨ றாாலு 
ஐ ௱வஆ ௦4 1௦00810518 (1௦ - ஒ051400 ௦௦பொு) 
0251 ௮10 ஜா858ர்‌ 
80 றவு ௦7 ௩ப5518 89 வார்‌ 25ம்‌ 
ஓர்‌ டலா ரென்‌ 005 
கீகார்வலாரலி வு௱ட௦6 ரா 11ல்‌ லு 
11/8ப 1௦0்ப ரர 6வா௦்‌65 ௦7 சாப 
80௮1686 280 ௱௦ு 085 & றா25ர்‌ 
ப805 70 16 ௮412 |ரீ6 ர 62௮110185 ௦4 01001௮ 
800 மரம்‌ [எற ரா 826 ௦8 ௨0/80 ஈ௦165 
405/6 பாம ॥ஈ 5 6லாடா௦(6 
1000 பழ665 ௦௦475 ௦4 ஈ௦1௮ 
பிண்ரொலா ௦005 ௦4 ளன 
0175 ௦7 (ற உ்‌௦ ரு லவவலு உவா 
பொல! (ர்‌ 00100/65 ௨0 ௱லு 
11510௫ ஈவு 1௦65 ௦7 1101௮ 
லோ ஈவு 0 16 1பாாரா0 ௦௦ம்‌ ॥ஈ என்ரு 
05 ௦7 ௩/4 ௮௨ ௦௮ 16 01297 
ஒவ 0௦127 1௦16 ௦7 “ர/ 
பார்ப்‌ பில 6௮ ௮ா போலா றஞு 
பூ5& றா85/வோ(5 11 0௦1௮௭ ளோ 
பரட்‌ 1065 ௦7 (6 5௦110 5100௨0 ட ார்‌25 
[1151௦ நு ஈவா 2 


ஈபரிருமா யப 
ப்பபப்பவ் பே 


திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள்‌ சேகரிப்போர்‌ - சங்கம்‌ வங்கிப்‌ 
பணத்தாள்களை சேகரிப்புக்‌ கலையாக கொண்டுள்ளது. சேகரித்த 
பணத்தாள்களைக்‌ கொண்டு அந்நாட்டின்‌ வரலாறு, கலை, கலாச்சாரம்‌, 
பண்பாடு, பொருளாதாரத்தை பள்ளி கல்லூரி மாணவ, 
மாணவிகளுக்கு எடுத்துரைக்கும்‌ அமைப்பாகும்‌ . 


பிரதி மாதம்‌ இரண்டாம்‌ ஞாயிறு மாதாந்திர நிகழ்வில்‌ . உலக 
நாடுகளில்‌ வெளியிட்டுள்ள பணத்தாள்கள்‌, . நாணயங்களை 
ஒவ்வொரு தலைப்பில்‌ காட்சிப்படுத்தி வரலாற்று ஆய்வாளர்கள்‌, 
சேகரிப்பாளர்கள்‌ எடுத்துரைத்து வருகிறார்கள்‌ . மேலும்‌ வரலாறு 
கூறும்‌ சேகரிப்புத்‌ கலை நூல்களை பொது அறிவை வளர்க்கும்‌ 
விதமாக தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. மூத்த சேகரிப்பு 
கலைஞர்களை கெளரவிப்பது , 


சேகரிப்பு பொருட்களை காட்சிப்படுத்தி பொழுது போக்குடன்‌ பொது 
அறிவினை எடுத்துரைப்பவர்களை ஊக்கப்படுத்துவது, சேகரிப்பில்‌ 
ஈடுபடும்‌ பள்ளி ,கல்லூரி மாணவ, மாணவிகளுக்கு வினாடி ,வினா 
போட்டி நடத்தி பரிசுகளும்‌ பாராட்டு சான்றிதழும்‌ வழங்கி வருகிறது. 


திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள்‌ சேகரிப்போர்‌ சங்கம்‌ சார்பில்‌ 
நூற்றாண்டு கண்ட ஒரு ரூபாய்க்கு இந்திய அஞ்சல்‌ .துறை 
திருச்சிராப்பள்ளி மத்திய மண்டலம்‌. மூலம்‌ நூற்றாண்டு கண்ட ஒரு 
ரூபாய்க்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக. ஒரு. ரூபாய்‌ 
பணத்தாளினை சிறப்பு அஞ்சல்‌ உறையில்‌ வைத்து 
வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது 


